NOVEMBER/DECEMBER 2025 


23ULT10/23ILT10 — தமிழ்‌ 1 


ime : Three hours Maximum : 75 marks 


10. 


பகுதி அ-- (10 % 2 =.20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 
வினைத்தொகையில்‌ வல்லினம்‌ மிகுமா? 
ஈரொற்று வரும்‌ இடங்களைச்‌ சுட்டுக. 
“நிலத்தினும்‌ பெரிது” - எது? 
பொன்‌ பெரிது சிறக்க - விளக்கம்‌ தருக. 
குஞ்சி - பொருள்‌ என்ன? 
நிலத்துக்கு அணி எது? 
மானுக்குப்‌ பிணை நின்றது யார்‌? 
அமுதசுரபி பாத்திரம்‌ பெற்றது யார்‌? 
மார்கழித்‌ திங்களில்‌ பாடப்பெறுவது எது? 


“ஒன்றே குலம்‌ ஒருவனே தேவன்‌” - பாடியவர்‌ யார்‌? 


4475 


die 


12. 


18. 


14. 


15. 


பகுதிஆ- (5 %5=25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(அ) வல்லினம்‌ 
எழுதுக. 


மிகும்‌ இடங்களைச்‌ சான்றுடன்‌ 
(அல்லது) - 


தேவாரம்‌ - குறிப்பு வரைக. 


(ஆ 
(அ) பட்‌ தொடீ இக்‌ கேளாய்‌' - பாடற்‌ கருத்தை 2 
விவரிக்க. 
(அல்லது) 
(ஆ) நின்ற சொல்லர்‌ யார்‌? அவரின்‌ சிறப்புகளை 
நற்றிணைக்‌ கொண்டு எழுதுக. 
(அ) இனியவை எவையெவை குறிப்பிடுக. 


(அல்லது) 
நாலடியார்‌ கூறும்‌ கல்வியின்‌ சிறப்பை விவரி. 


(ஆ 
(அ) கண்ணகி வழக்குரைத்ததை விளக்கி எழுதுக. 


(அல்லது) 


சலார்‌ நாயனார்‌ செய்த இறைத்தொண்டை 
ளக்குக. 


(ஆ) 
(அ) மாணிக்கவாசகர்‌ குறிப்பிடும்‌ சிவபெருமானின்‌ 
சிறப்புகளை எழுதுக. 
(அல்லது) 


(ஆ) 'திருக்கண்டேன்‌ பொன்மேனி கண்டேன்‌” பாடலில்‌ 
பயார்‌ கூறுவது என்ன? 


2 i 4475 


16. 


1100 


18. 


19. 


20. 


பகுதி இ-- (8% 10 - 30 மதிப்பெண்கள்‌) 
ஏதேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க. 
எட்டுத்தொகை நூல்கள்‌ பற்றித்‌ தொகுத்து விவரிக்க. 
முல்லைப்பாட்டின்‌ அகச்‌ செய்திகளை விளக்குக. 


அறன்‌ வலியுறுத்தலில்‌ திருவள்ளுவர்‌ கூறுவனவற்றை 
எழுதுக. ்‌ 


குகனின்‌ சிறப்புகளை விவரித்து எழுதுக. 


திருப்பாவை குறிப்பிடும்‌ திருமாலின்‌ பெருமைகளைத்‌ 
தொகுக்க. 


3 4475 


